வெளிப்படுத்தலினால்‌ கொடுத்தல்‌ 


கொடுத்தல்‌ அல்லது ஈவுக்கு தூண்டுகோல்‌ அன்பாகவோ, வற்புறுத்தலாகவோ (கட்டாயம்‌), 
வீண்பெருமையாகவோ, புகழ்மோகமாகவோ, சுயலாபமாகவோ இருக்க முடியும்‌. கட்டளையைக்த 
கைக்கொள்ளவேண்டும்‌ என்பதற்காகவும்‌ கொடுத்தல்‌ நடைபெறுகிறது. கிறிஸ்து பிறந்தபோது 
கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள்‌ எதனால்‌ உந்தப்பட்டு பொன்னையும்‌, தூபவர்க்கத்தையும்‌, 
வெள்ளைப்போளத்தையும்‌ காணிக்கையாகக்‌ கொடுத்தனா? அவர்களுக்கு கொடூங்களென எந்தக்‌ 
கட்டளையும்‌ தரப்படவில்லை. நட்சத்திரத்தைக்‌ கண்டதின்‌ மூலம்‌ பூதரின்‌ ராஜாவின்‌ பிறப்பைப்‌ 
பற்றியும்‌, அவரது வசிப்பிடம்‌ பற்றியும்‌, அவரது பிறப்பின்‌ நோக்கம்‌ பற்றியும்‌ வெளிப்படுத்தலைப்‌ 
பெற்றிருந்தனர்‌. 


கிறிஸ்து எருசலேம்‌ தேவாலயத்தில்‌ விருத்தசேதனம்‌ பண்ணப்பட்டபோது, புறாக்கள்‌ 
காணிக்கையாக செலுத்தப்பட்டன. ஏனெனில்‌ முதற்பேறான ஆண்பிள்ளையை  காத்தருக்கு 
ஒப்புக்கொடுக்கும்போது, இன்னின்ன பிரகாரம்‌ காணிக்கை செலுத்தவேண்டூம்‌ என்ற எவ்விதக்‌ 
கட்டளையும்‌ தரப்படவில்லை. கட்டளை  ஏதுமில்லாவிட்டாலும்‌ வெளிப்படூத்தலை மட்டூமே 
அடிப்படையாகக்‌ கொண்டு கொடுத்தனர்‌ சாஸ்திரகள்‌. 


தசமபாகம்‌ செலுத்துவதை விட்டூவிடாதிருங்கள்‌ (மத்‌. 23:23) என்ற கட்டளையை முன்னிட்டு 
மட்டும்‌ தசமபாகம்‌ கொடூப்பதைவி வெளிப்படுத்தலின்‌ மூலம்‌ கொடூப்பது மேன்மையானது. ((0ரு11த 63 
10௦1௧11010. 


ஆபேலின்‌ காலத்தில்‌ கொடுத்தலைப்‌ பற்றிய கட்டளையும்‌ இருந்ததில்லை. காயீனின்‌ 
காணிக்கையின்‌ தாக்கத்தினால்‌ ஆபேல்‌ கொடூத்திருந்தால்‌ அவனது காணிக்கையைப்‌ போல இவனது 
காணிக்கையும்‌ நிராகரிக்கப்பட்டிருக்கும்‌. வெளிப்படூத்தலினால்‌ கொடூுத்தலாலேயே அவன்‌ கர்த்தரால்‌ 
அங்கீகரிக்கப்பட்டான்‌. 


ஆபிரகாம்‌ தசமபாகக்‌ கட்டளை அருளப்பட்ட காலத்திற்கு 400 ஆண்டூகள்‌ முன்பு 
வாழ்ந்தவன்‌. ஆகவே அவன்‌ தசமபாகம்‌ செலுத்தவேன்‌ என பொருத்தனை செய்யவைத்தது. 
இலக்கியம்‌ வளர்ந்த பிறகு இலக்கணம்‌ வகுக்கப்படுவது போல, ஆபிரகாமின்‌ வெளிப்படூத்தலே 
நியாயப்பிரமாணக்‌ காலத்தில்‌ கட்டளையாக உருவெடுத்தது என்று கூறுவது தவறாகாகது. 


இன்றைய நவீனயுகத்திலும்‌ வெளிப்படூத்தலினால்‌ கொடூத்தலுக்கு உதாரணங்கள்‌ இல்லாமல்‌ 
இல்லை. பிலிப்பைன்ஸ்‌ நாட்டிலே மிஷனரியாகப்‌ பணியாற்றிக்கொண்டிருந்த எனது நண்பரொருவரை 
சொந்தநாடூ திரும்புமாறு காத்தா பணித்தார்‌. நாடூ திரும்பி தேவ பாதத்தில்‌ 
காத்துக்கொண்டிருந்தபோது, இந்தியாவுக்கு உதவுமாறு வெளிப்படுத்தல்‌ பெற்றார்‌. அதன்‌ 
அடிப்படையில்‌ ஜெம்சோடு கரம்‌ கோர்த்து கல்வி, மருத்துவம்‌ போன்ற ஊழியங்களில்‌ பெரிய 
அளவில்‌ பங்களித்து வருகிறார்‌. 


வெளிப்படூத்தலுக்கு முரணான சிலவகைக்‌ கொடுத்தல்களும்‌ உண்டு. 


புகழுக்காகக்‌ கொடுத்தல்‌ : (மத்தேயு 1:4) 
மனிதனிடத்திலிருந்து புகழ்‌ கிடைக்க வாய்ப்புண்டு: தேவனிடத்திலிருந்து எந்த பிரதிபலனும்‌ 
கிடைக்காது. 


விசனத்‌ரோடூ கொடுத்தல்‌ ்‌ (2 கொரிந்தியர்‌ 9:7) 
காத்தா கட்டளையிட்டு விட்டாரே, கொடுக்காவிட்டால்‌ சாபம்‌ வருமே, என்று மனதுக்குள்‌ அழுது 
கொண்டே கொடுத்தல்‌, இதில்‌ தேவன்‌ பிரியம்‌ வைக்கமாட்டார்‌. 


கட்டாயமாக்‌ கொடுத்தல்‌ ்‌ (2 கொரிந்தியர்‌ 9:7) எல்லாரும்‌ கொடுக்கும்போது தான்‌ 
கொடுக்காவிட்டால்‌ கவுரவக்‌ சூறைவு போன்ற சூழ்நிலையின்‌ கட்டாயத்தால்‌ கொடுத்தல்‌. இதிலும்‌ 
தேவன்‌ பிரியங்கொள்ளார்‌. 


வெறுப்போடூ கொடூத்தல்‌ : பலவந்தமாய்‌ நிதி சேகரிக்கப்படும்‌ நிலையின்‌ 
காரணமாக வெறுப்போடு கொடூத்தல்‌. (1 சாமுவேல்‌ 2:13-17) 


அதிகாரத்தையும்‌, வரத்தையும்‌ பணத்தினால்‌ பெற முடியும்‌, என்ற நோக்கத்தோடூ கொடுத்தல்‌ 
: பணமும்‌ நாசமாய்ப்போய்விடும்‌. வரமோ, அதிகாரமோ கிடைக்காது. (அப்‌: 8-23) 


மயக்கத்தினால்‌ கொடுத்தல்‌ : தவறான நபர்களின்‌ தந்திர வார்த்தைகளின்‌ வசப்பட்டு, 
மயங்கிக்‌ கொடுத்தல்‌ (2 பேதுரு 2:3 மற்றும்‌ 2 தீமோ 2:25-26) 


கொடுத்தலைப்பற்றிய சாச்சை இன்னும்‌ இருக்கவே செய்கிறது. 


எவர்‌ எவருக்குக்‌ கொடூக்கவேண்டூம்‌? 
எவ்வளவு கொடுக்கவேண்டும்‌? 
எவ்வாறு கொடுக்கவேண்டும்‌? 


என்கிற கேேள்விகளுக்குத்‌ தெளிவான பதில்‌ பெறாதோருக்கு, வெளிப்படுத்தலினால்‌ 
உந்தப்பட்டுக்‌ கொடுத்தல்‌ (பேர த 0 ௦11100) நிறைவான தீர்வு ஆகும்‌. 


எதிார்காலத்திட்டகளுக்கும்‌, திருமணம்‌ பற்றிய தாமானங்களுக்கும்‌, பல்வேறுவிதாமான 
முடிவெடுத்தல்களுக்கும்‌ வெளிப்படூத்தல்களை நாடூகிற தேவமக்கள்‌, கொடூததலையும்‌ 
வெளிப்படுூத்தலோடூ செய்வது எவ்வளவு மகிமையானது. 


ஆபேல்‌, ஆபிரகாம்‌, ஆண்டவரை தரிசிக்க வந்த ஞானிகள்‌ உள்ளிட்டோர்‌ நமக்கு 
உதாரணங்கள 


